தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[விலை : ரூ . 2 .40 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 44 ] 


சென்னை , புதன்கிழமை , 10 நவம்பர் 2010 
ஐப்பசி 24 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 108 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( M1) த் துறை, நாள் : 28 ஜூன் 2010.) 
1952 ஆம் ஆண்டு தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி மற்றும் பல்வகை விதித்துறைகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 19/ 1952) 
13 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்ளைக் கொண்டும் , 18 பிப்ரவரி 2009 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 - ல் , 70 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட , தொழிலாளர் வேலைவாய்ப்புத் 
துறையின் , II(2) தொ . வே . வா /74/2009 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , மேற்சொன்ன சட்டம் பணியாளர் வருங்கால வைப்புநிதித் திட்டம் , ஓய்வூதியத் திட்டம் , மேற்சொன்ன சட்டத்தின் 2 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (a ) பகுதியின் ()) உட்பகுதியில் குறிப்பிடப்பட்டவை தவிர ஏனைய நிறுவனங்கள் தொடர்பான ஈட்டுறுதித் திட்டம் 
ஆகியவற்றின் செயல் நோக்கங்களுக்காக , மத்திய வருங்கால வைப்புநிதி ஆணையாளர் , மத்திய வருங்கால வைப்புநிதி கூடுதல் 
ஆணையாளர்கள் , மண்டல வருங்கால வைப்புநிதி ஆணையாளர்கள் , வருங்கால வைப்புநிதி உதவி ஆணையாளர்கள் , தொழிலாளர்கள் , 
வருங்கால வைப்புநிதி நிறுவனத்தின் செயலாக்க அதிகாரிகள் ஆகியோரை தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் ஆய்வாளர்களாக 
இதனால் நியமனம் செய்கிறார் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 126 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு(II -1) த் துறை, நாள் : 15 ஜூலை 2010 .] 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33 / 1982 ) 6ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3 ) மற்றும் (6 ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு ஆட்டோரிஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் நல வாரியத்திற்குக் கீழ்க்காணும் 
உறுப்பினர்களை இதனால் நியமிக்கிறார் . அவர்கள் பற்றிய விவரம் வருமாறு : 
A . அரசின் பிரதிநிதிகள் : 
1 . மாண்புமிகு போக்குவரத்துத் துறை அமைச்சர் 

தலைவர் 
2 . தொழிலாளர் நலத் துறை ஆணையாளர் , சென்னை - 600 006 

... உறுப்பினர் 
DTP - II -2 - 44(T ) - 1 

[ 1 ] 


A . | 


அரசின் பிரதிநிதிகள் - தொடர்ச்சி . 

அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை , சென்னை - 9 . 


- உறுப்பினர் 


.. . உறுப்பினர் 


போக்குவரத்துத் துறை ஆணையாளர் , 
சேப்பாக்கம் , சென்னை - 600 005 . 


- உறுப்பினர் 


காவல் துறை ஆணையாளர் , 
எழும்பூர் , சென்னை - 600 008 . 


- உறுப்பினர் . 


- உறுப்பினர் 


- உறுப்பினர் 


- . உறுப்பினர் 


- உறுப்பினர் 


- உறுப்பினர் 


அரசு இணைச் செயலாளர் , 
நிதித் துறை , 

சென்னை - 600 009 . 
B . வேலை அளிப்பவரின் பிரதிநிதிகள் : 

திரு . எம் . ஆனந்த் , 
த / பெ . திரு . முத்துராமன் , 
98 , சின்னசாமி பிள்ளை தெரு , பெத்தானியாபுரம் , 
மதுரை - 625 016 . 
திரு . எஸ் . சுரேஷ்குமார் , 
63/141 , சாமி நாயக்கன் தெரு , 
சிந்தாதிரிப்பேட்டை , சென்னை - 600 002 . 
திரு . ஆ . கோபாலகிருஷ்ணன் , 
த / பெ . திரு . ஆறுமுகம் , எண் 180 , சாந்தி நகர் , 
அழகாபுரம் , பெரியபுதூர் , சேலம் - 636 016 . 
திரு . க . செல்வராஜ் , 
த / பெ . திரு . கந்தசாமி , 
45A , முதலியார் தெரு , உறையூர் , 
திருச்சிராப்பள்ளி - 3 . 
திரு . டி . எஸ் . முத்து , 
த / பெ . திரு . சுந்தரம் , எண் 1 , ஸ்டாலின் சாலை , 
எம் . ஜி . ஆர் . நகர் , சூளைபாளையம் , 

சென்னை - 600 078 . 
C . உடலுழைப்புத் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 

திரு . ப . செல்வராஜ் , 
த / பெ . திரு . பக்கிரிசாமி , 
திருவள்ளூர் மாவட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , 
கவுன்சில் 13/2 , உயர் வருமானத் தொகுதியினருக்கான 
கட்டிடம் நிலை 11 , தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியக் கட்டிடம் , 
திருமுல்லைவாயல் , சென்னை - 600 062 . 
திரு . எம் . அருணகிரிநாதன் , 
பொதுச் செயலாளர் , 
சென்னை மோட்டார் வண்டி ஓட்டுநர்கள் முன்னேற்ற சங்கம் , 
11 , மசூதி தோட்டம் , கிழக்கு ஜோன்ஸ் சாலை , 
சைதாப்பேட்டை , சென்னை - 600 015 . 
திரு . ஜ . சேஷசயனம் , 
த / பெ . திரு . ஜனார்த்தனம் பிள்ளை , 
52 , லோகநாதன் தெரு , கிருஷ்ணமூர்த்தி நகர் , 
கொடுங்கையூர் , சென்னை - 600 118 . 
திரு . ச . புருஷோத்தமன் , 
த / பெ . திரு . ஆர் . சண்முகம் , 
398 , 19வது குறுக்குத் தெரு , 
திருவள்ளூர் நகர் , திருவான்மியூர் , 
சென்னை - 600 041 . 


. . உறுப்பினர் 


- . உறுப்பினர் 


- உறுப்பினர் 


- உறுப்பினர் 


.. உறுப்பினர் 


C . உடலுழைப்புத் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : - தொடர்ச்சி . 
5 . திரு . வேங்கைப்புலியன் , 

காட்டகரம் , மீன்சுருட்டி (அஞ்சல் ) , 
உடையாளர் பாளையம் ( வட்டம் ) , பெரம்பலூர் மாவட்டம் - 612 903 . 
திரு . கடம்பன் என்கிற வி . கணேசன் , 
349 , D தொகுதி முதலாம் தெரு , 
காந்தி நகர் , சென்னை . 


- . உறுப்பினர் 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 128 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு - 1 ) த் துறை , நாள் : 15 ஜூலை 2010.] 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பினை முறைப்படுத்துதலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த (3) , (5 ) ஆகிய உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் சமூகப் பாதுகாப்பு மற்றும் நல வாரியத்திற்கும் 
பின்வரும் உறுப்பினர்களை இதனால் நியமனம் செய்கிறார் . அதாவது : 


தலைவர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 
உறுப்பினர் 


உறுப்பினர் 


A . அரசின் பிரதிநிதிகள் : 

1 . மாண்புமிகு தொழிலாளர் நலத் துறை அமைச்சர் 
2 . 

நிதித் துறை அரசுச் செயலாளர் அல்லது 
அவருடைய பிரதிநிதி 
இயக்குநர் , சமூக நலத் துறை , சென்னை - 600 005 . 
இயக்குநர் , பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 
நலத் துறை , சென்னை - 600 005 . 
இயக்குநர் , மிகவும் பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர் நலத் துறை , சென்னை - 600 005 . 
இயக்குநர் , ஆதி திராவிடர் மற்றும் 
பழங்குடியினர் நலத் துறை , சென்னை - 600 005 . 
ஆணையாளர் , தொழிலாளர் நலத் துறை 

சென்னை - 600 006 . 
B . வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : 

திரு . கே . கோபால கிருஷ்ணன் , 
பொதுச் செயலாளர் , தமிழ்நாடு 
சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கம் , சென்னை - 600 032 . 
திரு . ட்டி .எம் . ஜவஹர்லால் , 
செயலாளர் , தென்னிந்திய வேலை அளிப்போர் 
கூட்டமைப்பு , சென்னை - 600 035 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


1 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


DTP -|| - 2 - 44 ( T ) - 2 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


B . வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : - தொடர்ச்சி . 
3 . திரு . பி . அருள் பிரகாசம் , 

அனைத்திந்திய வர்த்தக மற்றும் தொழில் சபை , 
9/F/2 , பதிநாதபுரம் , ஸ்பீநூல் மில் , தூத்துக்குடி - 628 008 . 
திரு . என் . ஜெகதீசன் , 
பொருளாளர் , இந்திய வர்த்தக மற்றும் 
தொழில் சபை , மதுரை - 629 009 . 
திரு . சி . பாலசுப்ரமணியன் , 
பொருளாளர் , இந்திய வர்த்தகம் மற்றும் 
தொழில் சபை , கோயம்புத்தூர் - 641 018 . 
திரு . எம் . மணிகண்டன் , 
ஸ்ரீராம் அப்பளம் , 4/48 , அனுப்பனாடி குறுக்குத் தெரு , 

சின்ன அனுப்பனாடி , சிந்தாமணி , மதுரை . 
C . உடலுழைப்புத் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 

திரு . எம் . சண்முகம் , 
தொழிலாளர் முன்னேற்ற கூட்டமைப்பு , 
எண் 10 , தியாகராய தெரு , வடக்கு உஸ்மான் சாலை , 
சென்னை - 600 017 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


2 . 


உறுப்பினர் 


திரு . கே . பழனிவேலு , 
சி . ஐ . டி . யு . , எண் 27 , மசூதி தெரு , 
சேப்பாக்கம் , சென்னை - 600 005 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


திரு . என் . திருநாவுக்கரசு , 
ஏ . ஐ . டி . யு .சி .., எண் 2 , கோவூர் வைத்தியநாத தெரு , 
சிந்தாதிரிப்பேட்டை , சென்னை - 600 002 . 
திரு . எஸ் . துரைசாமி , 
ஐ . என் . டி. யூ .சி . , 4/9 , வெங்கிட்டசாமி தெரு, 
ஆர்.சி . நகர் , ஒத்தக்கல் மண்டபம் , 
கோயம்புத்தூர் - 641 032 . 
திரு . தஞ்சை மதி , 
தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , 
53 - A , மகேஸ்வரி வளாகம் , என் . கே . புரம் , மதுரை . 
திரு . என் . சம்பத் , 
பாட்டாளி தொழில் சங்கம் , 13 , பெரியம்மன் கோவில் தெரு , 
போஸ்டல் நகர் , குரோம்பேட்டை , சென்னை - 600 044 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 129 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (I- 1) த் துறை, நாள் : 15 ஜூலை 2010.) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் , பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 6 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3 ) மற்றும் ( 5 ) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மட்பாண்டத் தொழிலாளர் நல வாரியத்திற்குப் பின்வரும் உறுப்பினர்களை இதனால் நியமனம் 
செய்கிறார் . -- 

A . அரசுப் பிரதிநிதிகள் : 
திரு . சீமா நாராயணன், 

தலைவர் 
தமிழ்நாடு மட்பாண்டம் தயாரிப்பாளர்கள் சங்கம் ( குயவர்), 
சென்னை - 600 034 . 


தொழிலாளர் நல ஆணையாளர் , 
சென்னை - 600 006 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


அரசுச் செயலாளர் , 
நிதித் துறை அல்லது அவருடைய பிரிதிநிதி . 
அரசு செயலாளர் , 
சட்டத் துறை அல்லது அவருடைய பிரதிநிதி . 
இயக்குநர் , பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் நலத் துறை , 
சென்னை - 600 005 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


இயக்குநர் , 
சமூக நலத் துறை , சென்னை - 600 005 . 


B . வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : 


உறுப்பினர் 


திரு . கோனேரி நாராயணன் , 
73 , குயவர் தெரு , ஸ்ரீவில்லிபுத்தூர் அஞ்சல் , 
விருதுநகர் மாவட்டம் . 
திரு . டன்லப் பி . ரவி , 
14 , மேயர் பாசுதேவ் தெரு , பழைய வண்ணாரப்பேட்டை , 
சென்னை - 600 021 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


திரு . முசிறி தமிழ் மன்னன் , 
91/1, தந்தை பெரியார் தெரு , முசிறி - 621 211 . 
திரு . வேல்முருகன் , 
முன்னாள் தலைவர் , 
மட்பாண்டத் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் , 
வண்ணாரப்பேட்டை அஞ்சல் , 
திருநெல்வேலி - 3 . 
திரு . எஸ் . தீனதயாளன் , 
37 /1 , டிகோஸ்டோ சாலை , 
பெரம்பூர் பேரக்ஸ் சாலை , 

சென்னை - 600 012 . 
C . உடலுழைப்புத் தொழிலாளரின் பிரதிநிதிகள் 

திரு . ஏ . துரைசாமி , 
பள்ளப்பாளையம் அஞ்சல் , பள்ளப்பாளையம் , கரூர் . 
திரு . ஏ . அழகர் , 
பா / பெ . வழக்குரைஞர் கருப்பசாமி , சர்வேயர் காலனி , 
கே . புதூர் , மதுரை . 
திரு . ஆர் . முத்துவேலு , 
2/ 1070 , முத்துராமலிங்கம் தெரு , சிவகாசி ரோடு , 
விருதுநகர் - 626 001 . 
திரு . கே . தங்கமணி , 
42 , குண்டுராயர் தெரு , மானாமதுரை , 
சிவகங்கை - 630 606 . 


1 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


DTP- || - 2 - 44( T ) - 2 


C . உடலுழைப்புத் தொழிலாளரின் பிரிதிநிதிகள் - தொடர்ச்சி . 


உறுப்பினர் 


திரு . துரை சண்முகம் , 
த / பெ . துரைசாமி , 16 , சத்தியமூர்த்தி தெரு , 
வேட்டவலம் அஞ்சல் , 
திருவண்ணாமலை - 606 754 . 


உறுப்பினர் 


திரு . கே . அறிவழகன் , 
புலந்தை மாயக்குளம் அஞ்சல் , இராமநாதபுரம் மாவட்டம் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடுள்ள 
அதிகானவரின் 
தகப்படுகிறது 
. 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சித் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 191 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி வளர்ச்சி (ந .வ .4 -2) த் துறை , நாள் : 7 செப்டம்பர் 2010 .) 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர , நாட்டுப்புற திட்ட அமைப்புச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , இதன்மூலம் 
பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக , மேற்சொன்ன சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த (3 ) உட்பிரிவின் கீழ் 
சொல்லியுள்ளவாறு இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த வரைவு அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் , மேற்சொன்ன சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த (4 ) உட்பிரிவின்கீழ் பரிசீலனைக்கு 
எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைதற்கு முன்னர் , மேற்சொன்ன பகுதியில் வசிப்பவர் எவரிடமிருந்தேனும் 
அல்லது யாதொரு உள்ளாட்சி மன்றத்திடமிருந்து அல்லது நிறுவனத்திடமிருந்து வரப்பெறும் மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகளை 
தமிழ்நாடு அரசு உரியவாறு பரிசீலிக்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் ஏதேனும் 
இருப்பின் , அதனை " அரசுச் செயலாளர் , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்பகுதி மேம்பாட்டுத் துறை , புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை 
600 009 " என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர , நாட்டுப்புற திட்ட அமைப்புச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) 10ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதயில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் அன்னூர் 
கிராமம் மற்றும் பேரூராட்சி அடங்கிய பகுதி , உள்ளூர் திட்டப்பகுதியாக குறிப்பிடப்பட வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை 
இதனால் அறிவிக்கிறார் . 


அசோக் டோங்ரே , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


